ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதர்களின்‌ 
ஸ்ரீ ராஜராஜேஸ்வரீ 
மந்த்ரமாத்ருகா ஸ்தவம்‌ 


ஸ்ரீ காமகோடி கோசஸ்தானம்‌ 
4, பிரான்ஸிஸ்‌ ஜோஸப்புத்‌ தெரு, சென்னை-60000% | 


யதிப்புரிமை பெற்றது, 
முதற்‌ பதிப்பு: 1978 


விலை: 40 பைசா 


லிபர்ட்டி அச்சகம்‌, சென்னை -600001. 


ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதர்களின்‌ 
ஸ்ரீ ராஜராஜேஸ்வரீ 


மந்த்ரமாத்ருகா ஸ்தவம்‌ 


5 
agar என்னா 
oof ia எனா fsa | 
ஸ்ரார்‌ எனின்‌ ரரி எனி 
உட. (3 ப்‌ 
Aaa சிரி | ₹ ॥ 
| .கல்யாணாயுதபூர்ணசந்த்ரவதநாம்‌ 
ப்ராணேஸ்வராகந்திரீம்‌ 
பூர்ணாம்‌ பூர்ணதராம்‌ 
பரேறமஹிஷீம்‌ பூர்ணாம்ருதாஸ்வாதிநீம்‌ | 
டச்‌ ஸம்பூர்ணாம்‌ பரமோத்தமாம்ருதகலாம்‌ 
்‌ வித்யாவதீம்‌ பாரதீம்‌ 
| ஸ்ரீசக்ரப்ரியபிந்துதர்ப்பணபராம்‌ 
| ஸ்ரீராஜராஜேஸ்வரீம்‌ ॥ 1 | 


கருத்து கல்யாண குணங்கள்‌ நிறைந்து 

பதினாயிரம்‌ பூர்ணசந்திரன்‌ போன்ற முகத்தை 
உடையவளும்‌, ஈசனை மகிழும்படி. செய்பவளும்‌, 
எங்கும்‌ நிறைந்து விளங்குபவளும்‌, பரமேசனின்‌ 

| மஹிஹியும்‌, நிறை அமுதத்தை ஆஹாரமாகக்‌ 
| கொண்டவளும்‌, வித்யையீன்‌ உருவான ஸரஸ்வதி 
யானவளும்‌, ஸ்ரீசக்ரபூஜையினால்‌ திருப்தி அடைந்து 
விளங்குகிறவளுமான ஸ்ரீராஜராஜேஸ்வரியை 
(வணங்குகிறேன்‌), 


2 


கரி ா்கன்னிளி 
ஷ்‌ > 
Sara ATA arama | 
MTT ATA எரர்‌ aA 
கூ © 4 
சிகார்‌ Arad ப உ॥ 
ஏகாராதிஸமஸ்தவர்ண வி- 
விதாகாரைகசித்ரூபிணிம்‌ 
சைதங்யாத்மகசக்ரராஜநிலயாம்‌ 
சந்த்ராந்தஸஞ்சாரிணீம்‌ | 
பாவாபாவவிபாவிநீம்‌ பவபராம்‌ 
ஸத்பக்திசிந்தாமணீம்‌ 
ஸ்ரீசக்ரப்ரியபிந்துதர்ப்பணபராம்‌ 
ஸ்ரீராஜராஜேஸ்வரீம்‌ | 2 | 
கருத்து :--*ஏ” என்னும்‌ எழுத்தை முதலாய்க்‌ 
கொண்ட எல்லா அக்ஷரங்களாலும்‌ பல மந்த்ர 
உருவமாயுள்ளவளும்‌, சைதன்யமான ஸ்ரீசக்ரத்தில்‌ 
நிலை கொண்டுள்ளவளும்‌, சந்திரமண்டலத்தில்‌ 
வஸிப்பவளும்‌, இருப்பு, இல்லை இவை எல்லாவற்றிற்‌: 
கும்‌ மேலாக ஈச்வரபரமானவளும்‌, சாஸ்திரப்படி 
பக்தி பண்ணுகிறவர்களுக்குக்‌ கல்பக விருக்ஷ்மாக. 
ஸ்ரீசக்ரத்தில்‌ பிரியமாகச்‌ செய்யப்படும்‌ பூஜைகளால்‌: 
திருப்தி அடைகிறவளுமான ஸ்ரீராஜராஜேஸ்வரியை 
(வணங்குகிறேன்‌). 


கணனி ளாரிரார்‌ சாரட்‌ ஈர்‌ 
ஈன்‌ ஈரான்‌ நளி Materia | 
சாண ளரிர ணர்‌ இனர்‌ Psi 
Mamaia Aerial 2 ॥ 


க்ப்‌ டம்‌ 


ஆ 


3 


ஈஹாதிக்பரயோகி ப்ருந்தவிநுதாம்‌ 
ஸ்வாநந்தபூதாம்‌ பராம்‌ 
பம்யந்தீம்‌ தநுமத்யமாம்‌ 
விலஸிநீம்‌ ஸ்ரீவைகரீரூபிணிம்‌ | 
ஆத்மாநாத்மவிசாரிணீம்‌ விவரகாம்‌ 
வித்யாம்‌ த்ரிபீஜாத்மிகாம்‌ 
ஸ்ரீசக்ரப்ரியபிந்துதர்ப்பணபராம்‌ 
ஸ்ரீராஜராஜேஸ்வரீம்‌ | 3 ॥ 
கருத்து :--ஆசையற்ற யோகிகள்‌ கூட்டத்தால்‌ 
துதிக்கப்பெறுபவளும்‌, தன்னுள்ளேயே ஆனந்தத்தை 
அறுபவீப்பவளும்‌, பரா பழ்யக்‌ வைகரி என்றமூன்று 


விதமான வாக்ஸ்வரூபமானவளு ம்‌, அழிவற்றது; 


அழியக்கூடியது என்பதை விசாரிக்கிற குருவான 
வளும்‌, ஸ்ரீவித்யையாயும்‌ ஜம்‌, ஹ்ரீம்‌, ஸ்ரீம்‌ என்ற 
மூன்று எழுத்துக்கள்‌ உருவானவளும்‌, ஸ்ரீசக்ரத்தில்‌ 
பிரியத்தோடு பூஜை செய்வதனால்‌ இருப்தி 
அடைகிறவளுமான ஸ்ரீ ராஜராஜேங்வரியை 
(வணங்குகிறேன்‌). 
serosa இனர்‌ warmer 
ல ர Hs டு 
அணிக்‌ சர்கார்‌ TTT | 
ஜர்‌ ஜனார்‌ etd mat ஏணி 
சிஎணிணிஷாரரோர்‌ விர ॥ 9 ॥ 
லக்ஷ்யாலக்ஷ்யநிரீகஷணூம்‌ நிருபமாம்‌ 
ருத்ராக்ஷமாலாதராம்‌ 


த்ரைக்ஷ்யார்த்தாக்ருதி தகவம்‌ மகலிகாம்‌ 
தீர்காக்ஷதீர்கஸ்வராம்‌ | 


4 


பத்ராம்‌ பத்ரவரப்ரதாம்‌ பகவதீம்‌ 
பத்ரேஸ்வரீம்‌ முத்ரிணீம்‌ 
ஸ்ரீசக்ரப்ரியபிந்துதர்ப்பணபராம்‌ 
ஸ்ரீராஜராஜேஸ்வரீம்‌ | 4 | 
கருத்து: -லஷ்யத்தோடும்‌ லக்ஷ்யமில்லாதது 
மான பார்வையோடு உவமையற்று ருத்திராக்ஷ மாலை 
யைத்‌ தரித்து மூன்று கண்களுடன்‌ தக்ஷவம்சத்தில்‌ 
தோன்றி ரீண்ட கண்களுடன்‌ ஈம்‌ என்னும்‌ காம 
கலையாக மங்களரூபியாயும்‌, மங்கள த்தையே கொடுப்ப 
வளாயும்‌, பத்ரேங்வரி என்ற பெயர்‌ கொண்டு 
முத்திரைகளால்‌ இருப்தியடைநறெவளுமான ஸ்ரீராஜ 
ராஜேஸ்வரியை (வணங்குகிறேன்‌). 


silane எனா 
எளி ஏரார்‌ ATTA எகா | 
என்கன என்‌ எரர்‌ Meade 
az சிணா ॥ டி ॥ 
ஹ்ரீம்பீஜாகதநாதபிந்துபரிதாம்‌ 
ஓங்காரநாதாத்மிகாம்‌ 
ப்ரஹ்மாநந்தககோதரீம்‌ குணவதீம்‌ 
ஜ்ஞாநேய்வரீம்‌ ஜ்ஞாநதாம்‌ | 
இச்சாஜ்ஞாக்ருதிநீம்‌ மஹீம்‌ 
கதவதீம்‌ கந்தர்வஸம்ஸேவிதாம்‌ 
ஸ்ரீசக்ரப்ரியபிந்து தர்ப்பணபராம்‌ 
ஸ்ரீராஜராஜேஸ்வரீம்‌ ॥ 5 | 
கருத்து ஹ்ரீம்‌ என்னும்‌ ௮க்ஷரத்தில்‌ எழும்‌ 
காதம்‌ பிந்து இவற்றினால்‌ ஆனதும்‌, பருத்து உயர்ந்த 


9 


தனபாரங்களால்‌ வணங்கிய உடலும்‌, ஹும்‌“ 
என்னும்‌ வேதயாகங்களில்‌ சொல்லப்படுகிற சப்தக்‌ 
கூட்டங்களில்‌ அடங்கியவளும்‌, ஸாரம்‌ ஸாரமற்றது 
இவற்றை ஆராய்ச்சி செய்யும்‌ அழகான குருவடி 
வினளும்‌, வர்ணங்கள்‌, ஆசிரமங்கள்‌ உருவானவளும்‌, 
ஸ்ரீசக்ரத்தில்‌ பிரியத்துடன்‌ பூஜிப்பதனால்‌ திருப்தி 
௮டைகிறவளுமான ஸ்ரீராஜராஜேஸ்வரியை (வணங்கு. 
கிறேன்‌). 


பிப பபப பயங்‌ படபடய்யு 
மிளை கன்‌ ATA | 

ணாகர எரா காரி 
Mazda சிர்‌ எரி ॥ 6 ॥ 


ஹர்ஷோந்மத்தஸுவர்ணபாத்ரபரிதாம்‌ 
பீநோந்நதாகூர்ணிதாம்‌ 
ஹுங்காரப்ரியறப்தஜாலநிரதாம்‌ 
ஸாரஸ்வதோல்லாஸிநீம்‌ | 
ஸாராஸாரவிசாரசாருசதுராம்‌ 
வர்ணாஸ்ரமாகாரிணீம்‌ 
ஸ்ரீசக்ரப்ரியபிந்துதர்ப்பணபராம்‌ 
ஸ்ரீராஜராஜேஸ்வரீம்‌ | 6 ॥ 


கருத்து--ஸந்தோஷத்துடன்‌ தங்கப்‌ பாத்தி 
ரத்தில்‌ அம்ருத்தைக்கையில்‌ கொண்டும்‌, ஹாம்‌ 
முதலான வேதசப்தங்களில்‌ நிலைபெற்று ஸாரஸ்வதம்‌ 
என்னும்‌ பீஜத்தை விளங்கச்செய்து ஸாரம்‌, 
அஸாரம்‌ இவற்றை ஈன்கு விசாரிக்கிற தர்ம சாஸ்திரங்‌. 
களில்‌ சொல்லப்படுகிறவர்ணாச்ரம தர்ம உருவாயும்‌, 


6 


ஸ்ரீசக்ரத்தில்‌ அர்ச்சனை செய்வதனால்‌ திருப்தியடை 
கிறவளுமானஞஸ்ரீரா ஜாஜேஸ்வரியை(வணங்குகறேன்‌). 


எள்ளின்‌ ணர்‌ என்ன்‌ எளி 
எண்ன சிர்‌ எள | 
Oo 
என்றோன்‌ Prager Se 
Amaia Arse | 5 ॥ 
ஸர்வேமாங்கவிஹாரிணீம்‌ ஸகருணாம்‌ 
ஸந்நாதிநீம்‌ நாதிநீம்‌ 
ஸம்யேரகப்ரியரூபிணீம்‌ ப்ரியவதீம்‌ 
ப்ரீதாம்‌ ப்ரதா போந்௩தாம்‌ | 
ஸர்வாந்தர்கதிஸாலிடீம்‌ 
சிவதநுஸ்ஸந்தீபிரீம்‌ தீபி£ீம்‌ 
ஸ்ரீசக்ரப்ரியபிந்து தர்ப்பணபராம்‌ 
ஸ்ரீராஜராஜேஸ்வரீம்‌ | 
கருத்து :--காமேச்வரரின்‌ மடியில்‌ வீற்றிருப்ப 
'வளும்‌, கருணையோடு கூடியவளும்‌, வீரத்தில்‌ உயர்ந்து 
விளங்குவதும்‌ எல்லாவற்றிலும்‌ நிறைந்து விளங்கு 
வதுமான சிவதனுஸ்ஸுக்கு ஒளியைக்‌ கொடுத்துத்‌ 


தீபினியாக விளங்குகறவளுமான ஸ்ரீராஜராஜேஸ்‌ 
வரியை (வணங்குகிறேன்‌). 


கர்கரிகாரளர்‌ sod wie கிளி 
காணான்‌ நனி எளி | 

gH AT Tat இப்பட 
ணி கண்ர்‌ homtail ௨ | 


7 


கர்மாகர்மவிவர்ஜிதாம்‌ குலவதீம்‌ 
கர்மப்ரதாம்‌ கெளலிநீம்‌ 
காருண்யாம்புதிஸர்வகாமநிரதாம்‌ 
ஸிந்துப்ரியோல்லாஸிநீம்‌ | 
பஞ்சப்ரஹ்மஸநாதநாஸ௩கதாம்‌ 
கேயாம்‌ ஸுயோகாத்மிகாம்‌ 
ஸ்ரீசக்ரப்ரியபிந்துதர்ப்பணபராம்‌ 
ஸ்ரீராஜராஜேஸ்வரீம்‌ | 8 ॥ 


கருத்து:--கர்ம அகர்ம ஒன்றுமில்லா தவளும்‌, 
குலஸ்‌இரீகளுக்குத்‌ தெய்வமும்‌, ஜனங்கள்‌ செய்யும்‌ 
கர்மபலனைக்‌ கொடுப்பவளும்‌, பாற்கடல்‌ மணித்‌ 
வீபத்தில்‌ வஸிப்பவளும்‌, பிரம்மா, விஷ்ணு, ருத்திரன்‌, 
ஈச்வரன்‌, ஸதாவென்‌ என்ற ஐந்து பேர்களால்‌ ஆன 
கட்டிலில்‌ அமர்ந்‌திருப்பவளும்‌, யோகிகளால்‌ பாடப்‌ 
பெறுகிற ஸ்ரீசக்ர பூஜையால்‌ திருப்தி அடைகிறவளு 
மான ஸ்ரீராஜராஜேங்வரியை (வணங்குகிறேன்‌). 


ணதாச சின்னாள்‌ 
am ஷிகர்‌ TRAST | 
னன்‌ எள்‌ எகர 
விணனாிஷாரோர்‌ Arta ॥ & ॥ 
ஹஸ்த்யுத்கும்பரிபஸ்தநத்விதயத: 
பீநோந்நதாதாநதாம்‌ 
ஹாராத்யாபரணாம்‌ ஸுரேந்த்ரவிநுதாம்‌ 
ஸ்்ருங்காரபீடாலயாம்‌ | 


8 


யோந்யாகாரகயோரிமுத்ரிதகராம்‌ 
நித்யாம்‌ ஈவார்ணாத்மிகாம்‌ 
ஸ்ரீசக்ரப்ரியபிந்துதர்ப்பணபராம்‌ 
ஸ்ரீராஜராஜேங்வரீம்‌ | 9 | 
கருதீது:--யானை மஸ்தகம்‌ போன்று பருத்த: 
அனபாரங்களுடனும்‌, தங்கத்திலான மாலை முதலிய 
அணிகலன்களை அணிந்து, தேவராஜாவினால்‌ துதிக்கப்‌ 
பெற்று, ச்ருங்காரத்திற்கு இருப்பிடமாய்‌, யோனி 
முத்ரையில்‌ மகிழ்ச்சி கொண்டு, நித்தியமாயும்‌ 
கவாக்ஷர மந்த்ர உருவமாயுமுள்ளவளும்‌, ஸ்ரீசக்ரத்தில்‌ 
பூஜை செய்வதனால்‌ திருப்தியடைகிறவளுமான 
ஸ்ரீராஜராஜேஸ்வரியை (வணங்குகிறேன்‌), 


னி Safa 
வளர்க எதாகர்‌ என்றி ளா | 
கிக்‌ Sera 
சண ௭ஷார்ரர்‌ சிர்‌ எரிஏ | Zo Ib 
க்ஷ்மீலக்ஷண பூர்ணபக்தவரதாம்‌ 
லீலாவிநோதஸ்திதாம்‌ 
லாக்ஷாரஞ்ஜிதபாதபத்மயுகலாம்‌ 
ப்ரஹ்மேந்த்ரஸம்ஸேவிதாம்‌ | 
லோகாலோகிதலோககாமஜநரீம்‌ 
லோகாஸ்ரயாங்கஸ்திதாம்‌ 
ஸ்ரீசக்ரப்ரியபிந்துதர்ப்பணபராம்‌ 
ஸ்ரீராஜராஜேஸ்வரீம்‌ | 10 ॥ 
கருத்து நிறைந்த லக்ஷ்மியின்‌ பூர்ணமான 
நிலையில்‌ பக்தர்களுக்கு அருள்‌ புரிகிறவளும்‌, செம்‌. 


9 


பஞ்சுக்‌ குழம்பினால்‌ அழகான இரண்டு திருவடிகளைக்‌ . 
கொண்டு பிரம்மா இந்திரன்‌ முதலியோரால்‌ தொழப்‌ 
பெறுபவளும்‌, உலகிலுள்ள பக்தர்களின்‌ இஷ்டங்‌ 
களைக்‌ கொடுத்து அருள்புரியும்‌ உலகத்தைத்‌ தன்‌ 
னுள்ளே கொண்டவளும்‌, காமேச்வரனின்‌ மடியில்‌ 
வீற்றிருந்து ஸ்ரீசக்ர பூஜையினால்‌ திருப்தி அடைகிற 
வளுமான ஸ்ரீராஜராஜேங்வரியை (வணங்குகிறேன்‌)... 
எண்கின்‌ அள்ளிச்‌ 
ணதாச எணண 
காணி TATA EGETSTTA ATA 
az STL 1 22 ம 
ஹ்ரீங்காராஸ்ரிதறங்கரப்ரியதநும்‌ 
ஸ்ரீயோகபீடேஸ்வரீம்‌ 
மாங்கல்யாயுதபங்கஜாபநயநாம்‌ 
மாங்கல்யஸித்திப்ரதாம்‌ | 
காருண்யேஈ வி6ஸூஷிதாங்கஸு 
மஹாலாவண்யஸம்ஸோபிதாம்‌ 
ஸ்ரீசக்ரப்ரியபிந்துதர்ப்பணபராம்‌ 
ஸ்ரீராஜராஜேஸ்வரீம்‌ | 11 4 
கருத்து :-*ஹ்ரீம்‌' என்னும்‌ அகரத்தை ஆச்ர 
யித்து, சங்கரனுக்குப்‌ பிரியமான சரீரத்தை உடைய. 
வளும்‌, யோகபீடத்தில்‌ அமர்ந்து மங்கள தேவதை. 
யாயும்‌, அன்றலர்ந்த தாமரை போன்ற கண்களைக்‌ 
கொண்டு மங்களத்தைக்‌ கொடுப்பவளும்‌, கருணையி 
னால்‌ மிகமிக அழகானவளும்‌, ஸ்ரீசக்ர பூஜையினால்‌ 
திருப்தியடைகிறவளுமான ஸ்ரீராஜராஜேச்வரியை 
(வணங்குகிழேன்‌ ). 


10 


அரளக எகனர்‌ ஏர்‌ எரி 
எனர்‌ Wiad Teme ATA | 
ப்‌ ட 3 கட 
எண்டர்‌ சனகர்‌ aor 
விசிக ஜிகு ॥ 85 ॥ 
ஸர்வஜ்ஞாநகலாவதீம்‌ ஸகருணாம்‌ 
ஸர்வேஸ்வரீம்‌ ஸர்வகாம்‌ 
ஸத்யாம்‌ ஸர்வமயீம்‌ 
ஸஹஸ்ரதலஜாம்‌ ஸத்வார்ணவோபஸ்த்திதாம்‌ | 
ஸங்காஸங்கவிவர்ஜிதாம்‌ 
ஸுககரீம்‌ பாலார்க்ககோடிப்ரபாம்‌ 
-ஸ்ரீசக்ரப்ரியபிந்துதர்ப்பணபராம்‌ 
ஸ்ரீராஜராஜேஸ்வரீம்‌ | 12 ॥ 


கரு தீது:-- எல்லா ஞானத்தைக்‌ கொண்ட 


“கலைகள்‌ உருவமாய்‌, கருணையுடன்‌ ஸர்வேஸ்வரியாக 
எங்கும்‌ நிறைந்து எப்பொழுதும்‌ உண்மையாயும்‌, 


எல்லாவற்றிலும்‌ இருந்து ஆயிரம்‌ இதழ்த்‌ தாமரையில்‌ 
வீற்றிருந்து, பாற்கடலில்‌ வசித்து, ஸங்கமற்றவளும்‌, 


“ஸுகத்தைக்‌ கொடுத்துக்‌ கோடி இளம்‌ சூரியனுக்‌ 


கொப்பானவளும்‌, ஸ்ரீசக்ர பூஜையில்‌ தருப்தியடை 
கிறவளுமான ஸ்ரீராஜராஜேய்வரியை (வணங்கு 


கழேன்‌]. 


வட்ட 

அய்ம்பது பட்டு மம்ம | 

எக்‌. gael mera 
சிண கார்‌ ஜிரா | 23 ॥ 


ஹைட்‌ த்‌ 


11 


காதிக்ஷாந்தஸுவர்ணபிந்துஸுதநும்‌ 
ஸர்வாங்கஸம்போபிதாம்‌ 
நாநாவர்ணவிசித்ரசித்ரசரிதாம்‌ 
சாதுர்யசிந்தாமணிம்‌ | 
சித்ராநந்தவிதாயிரீம்‌ ஸஈசபலாம்‌ 
கூடத்ரயாகாரிணீம்‌ 
ஸ்ரீசக்ரப்ரியபிந்துதர்ப்பணபராம்‌ 
ஸ்ரீராஜராஜேஸ்வரீம்‌ | 13 ॥ 


கருத்து:--பிந்துவோடு கூடிய ௧ முதல்‌ க்ஷ. 


வரையிலான எழுத்துக்களாலான சரீரமும்‌, ஈல்லோ 


போற்றப்பெறும்‌ சரித்திரத்தை உடைய, 


மகிழ்ச்சியைக்‌ கொடுத்து மிகச்‌ சிறந்த மூன்று கூட 
மான ஸ்ரீமத்‌ பஞ்சதசி மந்த்ர உருவாய்‌, ஸ்ரீசக்ர 
பூஜையினால்‌ திருப்தியடை றெ ஸ்ரீராஜராஜேங்வரியை 
(வணங்குகிறேன்‌). 


கனிஎணி ணக ரி எரர்‌ 


விக்கிரக னர்‌ என்றன | 


ள்ளி எரர்‌ என்‌ TT 


விண்டவர்‌ சிரா ॥ 12 ॥. 


ல்க்ஷ்மீஸாநவிதீந்த்ரசந்த்ரமகுடாத்‌- 
யஷ்டாங்கபீடாஸ்ரிதாம்‌ 
ஸூர்யேந்த்வக்கிமயைகபீடநிலயாம்‌ 
த்ரிஸ்தாம்‌ த்ரிகோணேஸ்வரீம்‌ | 
கோப்த்ரீம்‌ கர்விநிகர்விதாம்‌ 
ககநகாம்‌ கங்காகணேமப்ரியாம்‌ 
ஸ்ரீசக்ரப்ரியபிந்துதர்ப்பணபராம்‌ 
ஸ்ரீராஜராஜேஸ்வரீம்‌ | 14 ॥ 


12 


கருத்து:--பிரம்மா விஷ்ணு ருத்திரன்‌ இந்திரன்‌ 
சந்திரனைமகுடமாய்க்‌ கொண்டு, எட்டுப்‌ பீடத்தில்‌ 
“வீற்றிரும்‌து, அக்கினி குரிய ஸோம பீடத்தை அடக்கு 
பவளும்‌, சிதாகாசத்தில்‌ நிலைபெற்றுக்‌ கங்கை கணேச 
ரிடத்தில்‌ பீரியமுள்ளவளும்‌, ஸ்ரீசக்ரத்தில்‌ பூஜை 
செய்வதனால்‌ திருப்தி அடைகிறவளுமான ஸ்ரீராஜ 
ராஜேச்வரியை (வணங்குகிறேன்‌). 


சணாண்ரி எசான்‌ சேரின்‌ எளி 
MATT gos flat gf | 

சனனி டப்ப கய கட்டடப்‌ 
சிண கர்ரார்‌ சிரணஎரிஎ | 24 ॥ 


ஹ்ரீம்கூடத்ரயரூபிணீம்‌ ஸமயரீம்‌ 
ஸம்ஸாரிணீம்‌ ஹம்ஸிரீம்‌ 
வாமாசாரபராயணீம்‌ ஸுகுலஜாம்‌ 
பீஜாவதீம்‌ முத்ரிணீம்‌ | 
காமாக்ஷீம்‌ கருணார்த்ரசித்தஸஹிதாம்‌ 
ஸ்ரீம்‌ ஸ்ரீம்‌ த்ரிமூர்த்யாத்மிகாம்‌ 
ஸீசக்ரப்ரியபிந்துதர்ப்பணபராம்‌ 
ஸ்ரீராஜராஜேஸ்வரிம்‌ | 15 ॥ 


கருத்து:--ஹ்ரிம்‌ என்னும்‌ அக்ஷரத்தை முடிவில்‌ 
கொண்ட மூன்று கூடங்களுடைய பஞ்சதூ மந்த்ர 
ரூபியாயும்‌, ஸமயம்‌ என்ற மானஸிக பூஜையில்‌ 
பிரியமாயும்‌, உலகையே ஸம்ஸாரமாய்க்‌ கொண்டு 
ஹம்ஸ என்ற மந்த்ரத்தால்‌ சொல்லப்படுபவளும்‌, 
வாமம்‌, கெளலம்‌ என்று சொல்லப்படுகிற தாந்த்ரிக 
வழியால்‌ ஆராதிக்கப்பெறுபவளும்‌, கருணையால்‌ 


13 


நனைந்த உள்ளத்தைக்‌ கொண்ட காமாக்ஷியாயும்‌, 
ச்ரீம்‌ என்ற எழுத்தால்‌ ஷோடசியாய்‌ விளங்க 
மூன்று மூர்த்தியுமாகி ஸ்ரீசக்ரத்தில்‌ வழிபடுவதனால்‌ 
திருப்தியடைகிறவளுமான ஸ்ரீராஜராஜேஸ்வரியை 
(வணங்குகிறேன்‌). 


சா ளா இளா எ ஏ என்னி 
எ எரி ணா ணண்டள்‌ | 
ஏ ளி சா ரக்ராள்‌ 
ளா ஈன ஈன எளி சிஸ்‌ ॥ 6 ॥ 


யா?வித்யா சிவகேயறவாதிஜநடீ 
யா வை ஐகந்மோஹிநீ 

யா ப்ரஹ்மாதிபிபீலிகாந்தஜ- 
கதாநந்தைகஸந்தாயிநீ | 

யா பஞ்சப்ரணவாதிரேப௩ளிநீ 
யா சித்கலாமாலிநீ 

ஸா பாயாத்‌ பரதேவதா பகவதீ 
ஸ்ரீராஜராஜேர்‌வரீ ॥ 16 ॥ 


கருத்து எந்த ஸ்ரீவித்யையானவள்‌ சிவன்‌ 
விஷ்ணு முதலான எல்லோருக்கும்‌ தாயோ, எவள்‌ 
உலகை மாயையால்‌ மோகிக்கச்‌ செய்கிறாளோ, 
பிரம்மா முதல்‌ சிறு எறும்பு ஈறான எல்லா உயிர்‌ 
களுக்கும்‌ மகிழ்ச்சியைக்‌ கொடுத்து ஐந்து பிரணவங்‌ 
களாக ரேபத்தில்‌ நிலைபெற்று ஞானமாகிற கலையை 
மாலையாய்க்‌ கொண்டு விளங்குகிற பகவதியும்‌ பர 
தேவதையுமான ஸ்ரீராஜராஜேங்வரி எங்களைக்‌ 
காப்பாற்றட்டும்‌. 


14 


குறிப்பு : ஸீ ஆதிசங்கரரால்‌ இயற்றப்பட்டதும்‌, பஞ்சதச 


மந்திரத்தின்‌ எழுத்துக்களை முதலில்‌ கொண்ட 
16 ச்லோகங்களும்‌, பல ச்ருதியான ஒன்றும்‌ 
ஆக 76 ச்லோகங்களும்‌ உயர்ந்தவையாயும்‌, 
துதிப்பவர்களுக்கு அம்பிகையின்‌ அருள்‌ பூர்ண 
மாய்க்‌ கிடைப்பதாய்‌ உள்ளதாலும்‌, எல்‌ 
லோரும்‌ படித்து அம்பிகையின்‌ அருளை 
அடைய வேண்டுகிறோம்‌. 


றீ பலவாய்‌ நம: 
ஸ்ர காமகோடி கோசஸ்தானத்தின்‌ 
சில முக்கிய வெளியீடுகள்‌ 


ஒவ்வொரு புத்தகமும்‌ ஸரீ ஆசார்யாஞடைய 
அறுக்ரஹ பூர்வகமான ஸ்ரீமுகத்துடனும்‌ கூடியது. * 
கீ பதிப்‌ மலக்கு மூலமும்‌ தமிழ்‌ ப 
அனுவாதமும்‌ . 0—80 
ஸ்ரீ முகுந்தமாலா- ஸம்ஸ்க்ருத தலமும்‌ தமிழ்‌ ட 
யும்‌ கூடியது . 060 
ஸ்ரீ ப்ரச்நோத்தர சத்சமாலிகாடஸு சங்காபசவத்பாதர்‌ 
இயற்றியது (தமிழ்‌ லிபியில்‌) ... . 0--60 
ஸ்ரீ மூகபஞ்சசதீ- ஸம்ஸ்க்ருத மூலமும்‌ தமில்‌ 
யுடலும்‌ . 80 
தேவீ ஸ்தோத்ர ரத்னாகரம்‌_12 தேவீ தேகங்கள்‌ 
அடங்கியது, ஸம்ஸ்க்ருதம்‌ தமிழில்‌ மூலமும்‌, தமிழ்‌ 


அர்த்தத்துடனும்‌ (அச்சில்‌)... . 200 
ஸ்ரீ விஷ்ணு ஸஹஸ்ரநாம ஸ்தோத்ரம்‌ கேவ தாகர, 
தமிழ்‌ லிபிகளில்‌ மூலமும்‌, தமிழ்‌ அதுவாதமும்‌ 50 
ஸ்ரீ விஸ்ணு ஸஹஸ்ரநாம கதக்‌ காமா 
வளியும்‌-ஸம்ஸ்க்ருதத்தில்‌ . 0-6 
ஹு. தமிழில்‌ ச்லோகமும்‌,  சப்சவனியும்ப. கு 


ஸ்ரீசிவபாதாதி கேசாந்த வர்ணம்‌ முதலிய இந்து சீல 
ஸ்தோத்ரங்கள்‌- ஸம்ஸ்க்ருத ஸ்தோத்ரமும்‌ தமிழ்‌ 


அனுவாதமும்‌ ணா 
விஷ்ணு பாதாதி கேசாந்த ஸ்தோத்ரம்‌ ம்ல்க்கக 
மூலமும்‌ தமிழ்‌ ஆங்கில அனுவாதங்களும்‌ . 1—50 
ஸ்தோத்ர பஞ்சகம்‌ கை . 0—170 
மாத்ருகா புஷ்பமாலா ஸ்து.தி-லம்ஸ்க்ருத மூலமும்‌ 
தமிழ்‌ அனுவாதமும்‌ 069 


ஸ்ரீ தகதிணாமர்த்தி ஸ்தோத்ரம்‌ ஸீ ன ரசவாதம்‌ 
யாளின்‌ மானஸோல்லாஸ வார்த்திகத்துடன்‌ கூடியது 1-75 
ருத்ரம்‌ சமகம்‌ -ஸம்ஸ்க்ருதத்தில்‌ ட்‌ உ 1-00 
. ஆத்மார்ப்பண ஸ்‌ துதி ஸீ அப்பய்ய திகதிதர்‌ அவர்கள்‌ 
இயற்றியது ஸம்ஸ்க்ருத ட்கள்‌. தமிழில்‌ 


“மூலமும்‌ அர்த்தத்துடன்‌ 150 


900 8ர்‌ 
தட்ட இதனங்கள்‌ கொண்டது. இ 
பஜனைப்‌ பொக்கிஷம்‌ ந ர்‌ 12-00 


ஸ்ரீ காமகோடி கோசஸ்தானம்‌ 
4, பிரான்ஸிஸ்‌ ஜோலப்புத்‌ தெரு, சென்னை-600001 


ஸ்ரீ சன்‌ ரத்னகரம்‌--லம்ஸ்க்ருதம்‌ சம்மிலும்‌ த்து 


